மாணவர்‌ மன்ற வெளியீடு - 1980 


உரிமை மன்றத்தினுடையது . 


ப 
விலை ரூ. 1—50 


மாணவர்‌ மன்ற அச்சகம்‌, 
41, இப்ராகிம்‌ தெரு, சென்னை - 600001. 


ற்ல்ல எறும்பு 


ர்‌ ஊரில்‌ ஒரு சிறு ஏறும்பூ இருந்தது. 

அது மிகவும்‌ நல்ல எறும்பு. குழந்தை 
கக்‌ கண்டால்‌ அதற்கு மிகவும்‌ ஆசை. 
முழந்கை அழுதால்‌ அது அங்கே பேரம்‌ 
விஊயாடும்‌, அப்போது அந்தக்‌ குழந்தை 
அறரமல்‌ வேடிக்கை மார்க்கும்‌. 


பள்ளிக்கூடம்‌ போகும்‌ சிறுவர்களைக்‌ 
கண்டாலும்‌ அந்த எறும்புக்கு. மிகவும்‌ 
விருப்பம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ தப்ரிதம்‌ 
செய்தால்‌ அதற்குக்‌ கேோரபம்‌ வரும்‌. அது 
அப்போது அவர்களைக்‌ கடிப்பதும்‌ உண்டு. 


அந்த எறும்பு ஒரு சிறுவன்‌ வீட்டுக்குச்‌ 

சென்றது. அவன்‌ பெயர்‌ கேரவிந்தன்‌. 

அவண்‌ நன்ருகப்‌ பல்‌ துலக்குவதில்லை ; 
1 


தினந்தோறும்‌ குளிப்பதும்‌ இல்லை. அவன்‌ 
ஆடைகளும்‌ அழுக்காகவே இருக்கும்‌. ஆத 
லால்‌, அந்த எறும்பூக்குக்‌ கேரவிந்தன்மீது 
கோபம்‌ அதிகம்‌. அவன்‌ ஒரு நாள்‌ இரவு 
சிறிது கற்கண்டு தின்றான்‌. பிறகு அவன்‌ ' 
வாய்‌ கழுவரமலே படுத்துக்கொண்டான்‌. 


ஏல்லாரும்‌ தூங்கும்போது அந்த எறும்பு 
மெதுவாகக்‌ கோவிந்தன்‌ அருகே சென்றது. 
ரிறகு அது அவன்‌ வாயை “வெடுக்‌ ' கென்று 
கடித்தது. அப்போது கோவிந்தன்‌ “ஓ”. 
என்று கூவி அழுதான்‌. அந்த TOMY 
உடனே எங்கேயோ ஓடிப்‌ பேரய்விட்டதூ. 


2 


நல்ல பிள்ளைகளை அந்த எறும்பு ஒரு 
நாளும்‌ கடிப்பது இல்லை. கோவிந்தன்‌ 
| வீட்டுக்குப்‌ பக்கத்திலே ஒரு வீடு இருந்தது. 
அது கேோரபரலன்‌ வீடு. அவன்‌ மிகவும்‌ 


நல்லவன்‌; தரம்‌ தந்தையர்‌ சொற்படி 

நடப்பான்‌ ; யரடசாலைக்கு ஒழுங்காகம்‌' 

போவான்‌ ; பாடங்களையும்‌ நன்றாகப்‌ படிப்‌ 

பான்‌. ஆதலால்‌, அந்த TOMY அவனைக்‌ 
3 


HCH இல்லை. கேரபரலன்‌ எப்போதும்‌ 
அதிகாலையில்‌ எழுந்து பல்‌ துலக்குவான்‌ ; 
GOH படிக்க ஆரம்ரிப் பான்‌. அர்பேரது 
அந்தச்‌ சிறு எறும்பு அவன்‌ பக்கத்தில்‌ 
இருந்து அவன்‌ படிப்பதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டே இருக்கும்‌. 


கோபாலன்‌ தம்பியின்‌ பெயர்‌ கோதண்‌ 
டன்‌. அவன்‌ வீட்டில்‌ படிப்பதே இல்லை. 
காய்‌ தந்தையர்‌ சொல்லைச்‌ சிறிதும்‌ கேட்ப 
கில்லை; தன்‌ அண்ணனுக்கும்‌ அடங்கி 
நடப்பதில்லை. ஆதலால்‌, அவன்மீது அந்த 
ஏறும்புக்குக்‌ கோபம்‌ அதிகம்‌. ஆனால்‌, 
அது அவனை அப்போது கடிக்கவில்லை; 
ஏன்‌ என்றால்‌ “அவன்‌ பள்னளிமிலரவது 
படிக்கின்றுனா ?' என்று அது கவனிக்க 
னிரும்மிற்று. 


‘எறும்பு ஏப் படிப்‌ பள்ளிக்கூடம்‌ 
போகும்‌ ?' ஏன்று நீங்கள்‌ கேட்கலாம்‌. - 
அதையும்‌ சொல்லுகிறேன்‌ ; கோதண்டன்‌ 
தன்‌ சட்டைகளைப்‌ பெட்டியில்‌ பத்திரமாய்‌ 


4 


MOSS VOD. அவைகளை, அவன்‌ நினைத்த 
இடத்தில்‌ கழற்றிப்‌ போட்டு விடுவான்‌. 


அத்த எறும்பு அதிகாலையில்‌ எழுந்து, அவன்‌ 
ஈட்டைப்‌ மையில்‌ புகுந்து கொண்டது. 


3 


கோதண்டன்‌ பள்ளிக்கூடம்‌ போகப்‌ 
புறப்பட்டான்‌. அந்த எறும்பும்‌ அவனோடு 
போயிற்று. அவன்‌ தெருவிலே பேரகும்‌ 
போது பத்துக்‌ காசுக்கு வேர்க்கடலை வாங்கி 
றான்‌. அதை அவன்‌ வழி முழுவதும்‌ தின்று 
கொண்டே சென்றான்‌. பிறகு அவன்‌ பாட 


5 


சாலைக்கு அருகே வந்ததும்‌ மிகுந்ததைத்‌ 
தன்‌ சட்டைப்‌ ரைமில்‌ போட்டுக்‌ கொண்‌ 
டான்‌. தீன்பண்டங்களைப்‌ யன்னிக்குள்‌ 
கொண்டு போகக்‌ கூடாது அல்லவர ? 
ஆதலால்‌, அந்த எறும்யுக்குக்‌ கோமம்‌ 
அதிகமாகவே இருந்தது. 


கேோரதண்டன்‌ பரடசாரலைக்குச்‌ சென்றான்‌. 
அற்கே அவன்‌ சில பின்னைகனளேோடு சண்டை 
செய்தான்‌; பிள்ளைகள்‌ உட்காரும்‌ பலகை 
பரிண்மேல்‌ ஏறிக்‌ குதித்தான்‌. பன்னிக்‌ 
கூடத்துச்‌ சுவரில்‌ ஏதேதேர கிறுக்கீனான்‌ ; 
ஏழைப்‌ பிள்ளைகளைக்‌ கேலி செய்தான்‌. 
இவைகளை எல்லாம்‌ அந்தச்‌ சிறு எறும்பு 
அவன்‌ சட்டைப்‌ மையிலிருந்தூ, மெதுவாகமர்‌ 
பார்த்துக்கொண்டே இருந்தது. 


4 
மணி அடித்ததும்‌ SP oO Ho எல்‌ 


லாரும்‌ தம்தம்‌ வகுப்பிலே Curio. arth 
தார்கள்‌. கோதண்டனும்‌ தன்‌ வகுப்பை 


6 


அடபை ந்தான்‌. ஆனால்‌, அவன்‌ ஆசிரியர்‌ 
சொல்வதைக்‌ கவனிக்கவே இல்லை. அவன்‌ 
கன்‌ புத்தகத்தை முகத்துக்கு நேராக மூடிக்‌ 
கொண்டான்‌. மெதுவாக அடுத்தப்‌ பைய 
CHG பேசிக்கொண்டே இருந்தான்‌. பிறகு 


அவனை ஆசிரியர்‌ சில கேள்விகள்‌ கேட்டார்‌. 
அப்போது அவன்‌. பனைமரம்‌ பேரல்‌ 
நீன்றுன்‌; ஆந்தை பேரல்‌ விழித்தான்‌. 
ஆதலால்‌, ஆசிரியர்‌ அவனை பெஞ்சியின்‌ 
மேல்‌ நிற்க வைத்தார்‌. அந்தச்‌ சிறு 


if 


ஏறும்பூம்‌ எல்லாவற்றையும்‌ அப்போது 
கவனித்துக்‌ கொண்டேதான்‌ இருந்தது. 


பெஞ்சியின்மேல்‌ ஏறி நிற்கும்போது 
கோதண்டன்‌ வருந்தவில்லை. அவமானம்‌ 
என்றும்‌ எண்ணவில்லை. அவன்‌ அவ்வாறு 
நின்று கொண்டே ஆசிரியருக்குத்‌ தெரி 


யாமல்‌ பக்கத்துச்‌ சிறுவன்‌ காதைப்‌ பிடித்‌ 
Wh கிள்ளினான்‌ ; அச்சிறுவனுடைய தலை 
பரின்மேல்‌ ஒரு சிறு காகிதத்தைக்‌ கிழித்து 
வைத்தான்‌ ; பிறகு முகத்தைப்‌ புத்தகத்தால்‌ 
ுரி.க்கொண்டு சிரித்தான்‌ ; குரங்கு போல்‌ 
ஈடத்தாடினான்‌. அப்போது ஆசிரியர்‌ அவ 
வப்‌ பார்த்தார்‌. அவன்‌ பூனைபோல்‌ பேசர 
மல்‌ இருந்தான்‌. அவன்‌ சட்டைப்‌ பையில்‌ 
ஒளிந்திருந்த எறும்பு அப்போதும்‌ அவனை 
ஒன்றும்‌ செய்யவில்லை. 


5 


சிறிது நேரம்‌ கழிந்தது ; ஆசிரியர்‌ ௬ம்க 
பலகையில்‌ ஏதேர எழுதிக்‌ கொண்டு 
இருந்தார்‌. அர்பேோரது கோதண்டன்‌, அவர்‌ 
எழுதுவதைக்‌ கவனிக்கவே இல்லை. தன்‌ 
ரிடம்‌ இருந்த வேர்க்கடலையில்‌ சிறிது எடுத்‌ 
mh தின்பதற்காக அவன்‌ மெதுவாகத்‌ தன்‌ 
சட்டைம்‌ மையில்‌ கையை விட்டான்‌. 
உடனே அந்த எறும்ற மிக்க கோபத்‌ 
குடன்‌ அவன்‌ கையை நன்றாகக்‌ கடிக்து 


ந—2 ஓ 


விட்டது. அப்போது அவன்‌ * அப்பா - 
ODOT,” என்று கத்திக்‌ கொண்டே கையைப்‌ 
பார்த்தான்‌. அவன்‌ சுட்டு விரலில்‌ அந்த 
எறும்பு கடித்துக்கொண்டு இருந்தது. அந்த 


எறும்மைக்‌ கண்டதும்‌ கோதண்டன்‌ மிகவும்‌ 
கோபம்‌ கொண்டான்‌. அதனை அவன்‌ 
அப்போதே கொன்றுவிட எண்ணினான்‌. 
ஆனால்‌ அது எப்படியோ தப்பித்துக்‌ 
கொண்டு ஓடிப்போய்‌ விட்டது. 


1௦ 


சிறிது நேரத்திற்குள்‌ அந்த எறும்பு 
அஸ்‌ வகுப்பு முழுவதும்‌ சுற்றி வந்தது. 
அப்போது ஒரு சிறுவன்‌ காலை ஆட்டிக்‌ 
கொண்டு இருந்தான்‌. அன்றியும்‌ அவன்‌ 
பாடத்தைச்‌ சிறிதும்‌ கவனிக்கவே இல்லை. 
அதலால்‌ அந்த எறும்பு அவனையும்‌ 
்‌ வெடுக்‌ ' கென்று கடித்துவிட்டு வேகமாய்‌ 
ஓடிப்போய்‌ விட்டது. 


6 


பிறகு அவ்வெறும்பு அடுத்த வகுப்மை 
அடைந்தது. கோவிந்தன்‌ அந்த வகுப்பிலே 
நான்‌ வாசிக்கிறான்‌. ஆதலால்‌ அந்த எறும்பு 
அவனைப்‌. பார்த்துச்‌ செல்லவே அங்கு 
வந்தது. அது வகுப்புக்குள்‌ நூழைந்து 
சிறிது தரரம்‌ சென்றது. அங்கே ஒருவன்‌ 
வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டு இருந்‌ 
தான்‌; மற்றொருவன்‌ வேறு வேலை செய்து 
கொண்டு இருந்தான்‌; வேறு ஒருவன்‌ 
அடுக்க சிறுவனோடு பேசிக்கொண்டு இருந்‌ 
தான்‌. இவர்களை எல்லாம்‌ அந்த எறும்பு 


1 


கடித்துக்‌ கொண்டே சென்றது. ஆனால்‌ 
அது ஒருவர்‌ கையிலும்‌ அகப்படவே இல்லை. 


அந்த TOMY பலரையும்‌ இவ்விதம்‌ 
கவனித்துக்‌ கொண்டு அவ்வகுப்ரைச்‌ சுற்றி 
வந்தது. ஆனால்‌ கேரவிந்தனைக்‌ கண்டு 


மிடிக்க அவ்வெறும்பால்‌ முடியவே இல்லை. 
முடிவில்‌ அது ஆசிரியருக்கு அருகே வந்தது. 
அங்கே, அந்த ஆசிரியருக்குச்‌ சிறிது 
தூரத்திலே, ஒரு சிறுவன்‌ பாடத்தைக்‌ 


12 


கவனியாமல்‌ நல்ல தரக்கத்தில்‌ இருந்தான்‌. 
அவன்‌ மரர்‌ ?” ஏன்று நீங்கள்‌ கேட்பீர்கள்‌ 
அல்லவா? அவன்தரன்‌ Cnr hD DT 
அவனைக்‌ கண்ட அந்த எறும்புக்கு எவ்வளவு 
கோபம்‌ இருக்கும்‌ ! நீங்களே சொல்லுங்கள்‌. 
அதலால்‌ அவ்வெறும்பு மிக்க கோபத்தோடு 


அவன்‌ காலைக்‌ கடிக்க ஆரம்பித்தது. 
அவன்‌ நல்ல உறக்கத்தில்‌ இருந்ததால்‌ 
அது அவனுக்கு உறைக்கவீல்லை. அதனால்‌ 
அர்த எறும்பு மறுபடியும்‌ கோபத்தோடு 
கடித்தது. அப்போதும்‌ அவன்‌ கண்‌ 
கிறந்து பார்க்காமல்‌ தன்‌ தலையைச்‌ 


13 


சொறிந்து கொண்டே தரங்க ஆரம்பித்தான்‌. 
மரவம்‌! அந்த எறும்பு வேறு என்ன 
செய்யும்‌ ? அது சிறிது நேரம்‌ அசைவற்று 
இருந்தது; பிறகு, ஏதேதோ எண்ணிக்‌ 
கொண்டு அவன்‌ அருகே பேரவதுரம்‌ வருவது 
மரம்‌ இருந்தது. முடிவில்‌ அது அச்சிறுவ 
ஒூக்குப்‌ பின்புறமாகச்‌ சுவரின்மீது வேகமாக 
ஏறி, அவன்‌ முதுகில்‌ மெதுவாக வந்து, 
சிறிது நேரம்‌ யோசித்தது. பிறகு அவ்‌ 
வெறும்யு,. வளையோல்‌ ஆழமாக இருந்த 
அவன்‌ காதிற்குள்‌ விரைந்து சென்று 
குடைய ஆரம்பித்தது. 


அவ்வெறும்யு காதில்‌ நூழைந்தவுடனே 
அவனுக்குத்‌ கரக்கம்‌ பறந்து போயிற்றா. 


அவன்‌, WH! ஊ!' என்று உறுமிக்‌ 
கொண்டு கண்ணைப்‌ பிசைந்தான்‌; “ஓ! 
என்னவோ காதில்‌ குடைகிறதே - குடை 
கிறதே !” என்று கத்திக்கொண்டு காதில்‌ 


விரல்‌ விட்டுத்‌ துழாவினான்‌ ; தன்‌ இடத்தை 
விட்டு அங்கும்‌ இங்கும்‌ ஓடினான்‌. 


14 


கோவிந்தன்‌ இட்ட கூச்சலால்‌ ஆசிரியர்‌ 
மம்‌ பாடத்தை நிறுத்திவிட்டார்‌. பிள்ளை 
களில்‌ சிலர்‌ தம்‌ இடத்தை விட்டு எழுந்து 
அவன்‌ அருகே சென்றனர்‌; ஆனால்‌ அவர்‌ 


கட்டு. ஒன்றும்‌ தோன்றவில்லை. அந்த 
எறும்போ கோவிந்தனுடைய கா த்க்‌ 
ருடைந்து கொண்டே இருந்தது. Gana h 
கன்‌ அழுதுகொண்டே ஆசிரியரிடம்‌ சென்று 


15 


தன்‌ துன்பத்தைக்‌ கூறினான்‌. அப்போது 
ஒரு சிறுவன்‌ வேகமரய்‌ வெளியே சென்று 
தன்‌ கையில்‌ சிறிது நீரைக்‌ கொண்டு வந்து 
கோவிந்தன்‌ காதில்‌ வார்த்தான்‌; பிறகு 
தலையைச்‌ சாய்க்கும்படி கூறினான்‌. இவ்‌ 
விதம்‌ அவன்‌ இருமுறை செய்தான்‌. அப்‌ 
பேரது. கோவிந்தன்‌ துன்பம்‌ நீங்கியது. 
தாக்கமும்‌ ஒழிந்தது. அந்த எறும்பு 
அவ்வகுப்யை விட்டு வேறு வகுப்புக்குச்‌ 
சென்றது. 
if 

கோபாலன்‌ அந்த வகுப்பிலேதான்‌ 
வாசிக்கிருன்‌. அவன்‌ மிகவும்‌ நல்ல சிறுவன்‌ 
அல்லவா? ஆதலால்‌ அவனைப்‌ பார்ப்ப 
தற்கே அந்த எறும்பு அங்கே சென்றது. 
அப்போது அவன்‌ கேோரதண்டனைப்ரோல்‌ 
குறும்பு செய்து கொண்டும்‌ இல்லை ; 
கோவிந்தனைப்யேரல்‌. தரங்கிக்‌ கொண்டும்‌ 
இல்லை. அவன்‌ கண்கள்‌ இரண்டும்‌ ஆசிரிய 
MICU பார்த்துக்‌ கொண்டிருந்தன ; காதுகள்‌ 


16 


இரண்டும்‌ ஆசிரியர்‌ சொல்வதையே கேட்டுக்‌ 
கொண்டு இருந்தன. அவன்‌ சில பிள்ளை 
சப்‌ போல்‌ முகத்தைப்‌ புத்தகத்தால்‌ 
ன ரா. கொள்ளவில்லை ; பலகையின்‌ 


மல்‌ சாய்ந்து கொண்டேனும்‌, கவிழ்ந்து 
கொண்டேணும்‌ உட்கரர்ந்து இருக்க 
வில்லை; ஆசிரியர்‌ கேட்ட கேள்விக்கெல்‌ 
லாம்‌ கோபரலன்‌ சிறிதும்‌ தயங்காமல்‌ 
பமல்‌ சொல்லிக்கொண்டு வந்தான்‌. 


3 17 


அந்த எறும்புக்கு அப்போது கோபா 
லன்மீது மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டரமிற்று. 
ஆனால்‌, அந்தச்‌ சிறிய எறும்பு அதை எப்படி 
அவனுக்குத்‌ தெரிவிக்கும்‌ ? அவனிடம்‌ பேச 
வும்‌ அதனால்‌ முடியாது ; ஏதேனும்‌ வெகுமதி 
கொடுக்கவும்‌ அதனிடத்தில்‌ பணம்‌ இல்லை 
அல்லவா? ஆதலால்‌ அது தனக்குள்‌ 
ஏண்ணி எண்ணிச்‌ சந்தேரஷப்பட்டது. 

பிறகு அது அவ்வகுப்பு முழுவதும்‌ சுற்‌ 
றிக்கொண்டே வந்தது. சேரம்யேறிர்‌ பிள்ளை 
களும்‌, தரங்கு மூஞ்சிப்‌ பிள்ளைகளும்‌ சிலர்‌ 
அங்கு இருந்தனர்‌; அந்த எறும்பு அவர்‌ 
களை யெல்லாம்‌ தக்கபடி தண்டித்துக்‌ 
கொண்டே சென்றது. 


8 


இவ்விதம்‌ அந்த எறும்பு செல்லும்‌ 
போது பகல்‌ ஒரு மணி ஆயிற்றா. ஆத 
லால்‌, “LIWO - டாங்கு,” எண்று சரப்‌ 


18 


பாட்டு மணி கேட்டது. அப்போது பிள்ளை 
கள்‌ தங்கள்‌ பலகை புத்தகங்களை எடுத்துக்‌ 
கொண்டு புறப்படத்‌ தயரராக இருந்தனர்‌. 
மணி ஓசையைக்‌ கேட்டதும்‌ எறும்புக்கும்‌ 
பரி எடுத்தது. அதற்குப்‌ பாடசாலையிலே 
சாப்பாடு எப்படிக்‌ கிடைக்கும்‌ ? அப்போது 
அவ்வகுப்யை விட்டு வெளியே செல்லவும்‌ 
அச்சிறு TWOI சிறிதும்‌ முடியாது. 
பின்றாகள்‌ அதைத்‌ தங்கள்‌ கால்களால்‌ 
WDD நசுக்கி - விடுவார்கள்‌ அல்லவர ? 
அமலால்‌ அது அருகே இருந்த ஒரு சிறுவன்‌ 
புக்ககத்கின்‌ மேல்‌ உட்கரர்ந்து கொண்டது. 
அச்சிறுவன்‌, தன்‌ பலகை புத்தகங்களைத்‌ 
கலையின்மேல்‌ வைத்துக்‌ கொண்டு சாப்‌ 
பிடும்‌ இடத்திற்குச்‌ சென்றான்‌. அந்த ஏறும்‌ 
பும்‌ மிக்க மகிழ்ச்சியோடு அம்‌ புத்தகத்‌ 
மின்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு சென்றது. 

“அச்‌ சிறுவன்‌ சாப்பிடும்‌ இடத்தை 
அடைந்தான்‌. அங்கே அநேக சிறுவர்கள்‌ 
உணவு சாப்பிட்டுக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. 
கொபாலன்‌, கோதண்டன்‌, கோவிந்தன்‌ 


19 


அந்த எறும்புக்கு அப்போது கோபர 
லன்மீது மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டரமிற்று. 
ஆனால்‌, அந்தச்‌ சிறிய எறும்பு அதை எப்படி 
அவனுக்குத்‌ தெரிவிக்கும்‌ ? அவனிடம்‌ Cus 
வும்‌ அதனால்‌ முடியாது ; ஏதேனும்‌ வெகுமதி 
கொடுக்கவும்‌ அதனிடத்தில்‌ பணம்‌ இல்லை 
அல்லவா? ஆதலால்‌ அது தனக்குள்‌ 
ஏண்ணி எண்ணிச்‌ சந்தோஷப்பட்டது. 

பிறகு அது அவ்வகுப்பு முழுவதும்‌ சுற்‌ 
றிக்கொண்டே வந்தது. சேரம்பேறிப்‌ பிள்ளை 
களும்‌, தரங்கு மூஞ்சிப்‌ பிள்ளைகளும்‌ சிலர்‌ 
அங்கு இருந்தனர்‌; அந்த எறும்பு அவர்‌ 
களை யெல்லாம்‌ தக்கபடி தண்டித்துக்‌ 
கொண்டே சென்றது. 


8 


இவ்விதம்‌ அந்த எறும்பு செல்லும்‌ 
போது பகல்‌ ஒரு மணி ஆயிற்றா. ஆத 
லால்‌,. **டரங்கு- டரங்கு,” என்றூ சரப்‌ 


18 


பாட்டு மணி கேட்டது. அப்போது பிள்ளை 
கள்‌ தங்கள்‌ பலகை புத்தகங்களை எடுத்துக்‌ 
கொண்டு புறப்படத்‌ தயரராக இருந்தனர்‌. 
மணி ஓசையைக்‌ கேட்டதும்‌ எறும்புக்கும்‌ 
பசி எடுத்தது. அதற்குப்‌ பாடசாலையிலே 
சாப்பாடு எப்படிக்‌ Sons PAo? அப்போது 
அவ்வகுப்யை விட்டு வெளியே செல்லவும்‌ 
அச்சிறு எறும்பால்‌ சிறிதும்‌ முடியாது. 
ரிள்ளைகள்‌ அதைத்‌ கங்கள்‌ கால்களால்‌ 
மிதித்து நசுக்கி - விடுவார்கள்‌ அல்லவா ? 
அதலால்‌ அது அருகே இருந்த ஒரு சிறுவன்‌ 
புத்தகத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்து கொண்டது. 
அச்சிறுவன்‌, தன்‌ பலகை புத்தகங்களைத்‌ 
கல யின்மேல்‌ வைத்துக்‌ கொண்டு சாப்‌ 
பிடும்‌ இடத்திற்குச்‌ சென்றான்‌. அந்த ஏறும்‌ 
பும்‌ மிக்க மகிழ்ச்சியோடு அம்‌ புத்தகத்‌ 
மில்‌ மேல்‌ ஏறிக்கொண்டு சென்றது. 


அச்‌ சிறுவன்‌ சரப்பிடும்‌ இடத்தை 
அடைந்தான்‌. அங்கே அநேக சிறுவர்கள்‌ 
உணவு சாப்பிட்டுக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. 
பிக்ஸல்‌, கோதண்டன்‌, கோவிந்தன்‌ 


19 


முதலியோரும்‌ அங்கே சாப்பிட்டுக்‌ கொண்டு 
இருந்தார்கள்‌... அந்த எறும்பு அச்சிறுவன்‌ 
புத்தகத்தை விட்டு இறங்கிக்‌ கோபரலன்‌ 
அருகே சென்றது. அவன்‌ தரையிலே ஒரு 
சாதமும்‌: சிந்தவேயில்லை. கோதண்டனும்‌, 


2௦ 


காவிந்தனும்‌ நாலா பக்கமும்‌ சோற்றினை 
இறைத்து வைத்திருந்தரர்கள்‌. அன்றியும்‌ 
அவர்கள்‌ பெருங்குரல்‌ எடுத்துப்‌ பேசிக்‌ 
கொண்டும்‌, சிரித்துக்‌ கொண்டும்‌ இருந்‌ 
காரர்கள்‌. 


ஓ 


அந்த எறும்பு அங்கே சென்று அவர்‌ 

கள்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்‌ கொண்டே தரை 

மீல்‌ சிந்திக்‌ கிடந்த சோற்றைத்‌ தின்ன 
21 


விரும்பிற்று. அது அவ்விதம்‌ செல்லும்‌ 
போது கோபாலன்‌  மணையின்‌ கீழே ஒரு 
தேன்‌ ஒளிந்திருந்தது. அதை அவ்வெறும்பு 
எப்படியோ பார்த்து விட்டது - ஆ! அந்தத்‌ 
தேள்‌ கோ பரலனைக்‌ கொடுக்கினால்‌ கொட்டி 
விடும்‌ அல்லவா ? ஆதலரல்‌ அந்த நல்ல 
எறும்பூ மிகவும்‌ வருந்தியது. Goa ஏதோ 
சிறிது யோசித்தது. முடிவில்‌ அது 
கோதண்டனுக்கு அருகே சென்று அவன்‌ 
பார்க்கும்படி அவன்‌ இலையின்‌ மேலே 
ஏறியது. அப்போது கோதண்டன்‌ மிக்க 
கோபத்தோடு அதைப்‌ பிடித்துக்‌ கொன்று 
விட எண்ணினான்‌. ஆனால்‌ அது, அவன்‌ 
கையில்‌ அகப்படாமல்‌ வனைந்து. வனைந்து 
ஓடிற்று. 


அர்போது கோவிந்தனும்‌, * அடே, 
கோதண்ட, அதை விடாதே; கொன்று 
விடு,” என்றான்‌. ஆதலால்‌, கேரதண்டன்‌, 
தரன்‌ சாப்பிடுவதை விட்டு எழுந்தான்‌. 
அந்த எறரம்போ அவனுக்கு ஆட்டங்‌ காட்‌ 
டிக்‌ கொண்டே தேன்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ 


22 


நுழைந்தது. நல்ல காலம்‌! கோதண்டன்‌ 
அங்கே தன்‌ கையை விடரமல்‌ குனிந்து 
பார்த்தான்‌. உடனே அவன்‌, “தேன்‌! 
ட பததி என்று கத்தினான்‌. அப்போது 


எல்லோரும்‌ சாப்பிடுவதை விட்டு எழுந்து 
கொண்டார்கள்‌. உடனே ஒரு வேலைக்‌ 
கான்‌ ஓடிவந்து அந்தத்‌ தேனைக்‌ கொன்று 
போட்டு விட்டான்‌. 


பிறகு கோதண்டன்‌ அந்த TYDD h 

உ குவரிக்கவே யில்லை. அதுவே கோபரல 
க்‌ காப்பாற்றியது என்பதும்‌ அவனுக்குத்‌ 
எரியாது; கோபரலனுக்கும்‌ தெரியாது. 


23 


பிறகு அந்த எறும்பு, தரையில்‌ கிடந்த 
சேரற்றை வயிறு நிரம்பத்‌ தின்று தண்ணீரும்‌ 
குடித்தது. 
10 

சிறிது நேரம்‌ சென்றதும்‌ பள்ளிக்கூட 
மணி அடித்தது. பிள்ளைகள்‌ எல்லோரும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ வகுப்புக்குச்‌ சென்றார்கள்‌. 
அந்த எறும்பு மறுபடியும்‌ பள்ளிக்கூடம்‌ 
போக விரும்பவில்லை. அதற்குத்‌ தன்‌ 
வீட்டின்‌ மீதே எண்ணம்‌ இருந்தது. *இப்‌ 
போது அது எப்படி வீட்டுக்குப்‌ போகும்‌ ?', 
என்று நீங்கள்‌ கேட்பீர்கள்‌. அந்த எறும்பு 
அதைத்தான்‌ முதலில்‌ யோசித்தது. ஆனால்‌ 
அது மிகவும்‌ புத்திசாலி. ஆதலால்‌, அந்த 
ஏறும்பு அப்போதே சென்று கோபாலன்‌ 
சாப்பாட்டுப்‌ பாத்திரம்‌ ஒன்றில்‌ ஒளிந்து 
கொண்டது. 

ரிள்ளைகள்‌ சென்றதும்‌, சாப்பாட்டுக்‌ 
கரரி, அந்தச்‌ சாமான்களை எடுத்துக்‌ கூடை 
மில்‌ வைத்துக்‌ கொண்டு வீட்டுக்குச்‌ 
சென்றான்‌. அந்த எறும்பு மகிழ்ச்சியோடு 
வீடு போய்ச்‌ சேர்ந்தது. 


24 


அது வீட்டுக்குச்‌ சென்றதும்‌ அச்‌ 
சாமானை விட்டுக்‌ கீழே இறங்கித்‌ தன்‌ 
இடத்தை அடைந்தது. அதற்கு நண்யர்‌ 
பலர்‌ உண்டு. அவைகளும்‌ எறும்பூகளே. 
அவைகளிடம்‌ அது, அன்று செய்த வேலை 
கனை யெல்லரம்‌ சொல்லி மகிழ்ந்தது. 
அதைக்‌ கேட்டு அவைகளும்‌ மகிழ்ச்சி 
அடைந்தன. பிறகு அவைகளில்‌ ஓர்‌ 
ஏறும்பூ, “கெட்ட பிள்ளைகளை நரமும்‌ கடிக்க 
வேண்டும்‌,” என்றது. அதற்கு எல்லா 
எறும்றுகளும்‌, “ஆம்‌! ஆம்‌!” ஏன்று, 
தலையை அசைத்தன. ஆசிரியர்‌ சொல்‌ 
வதைக்‌ கேட்காத பிள்ளைகளையும்‌, தரம்‌ 
தந்தையர்களுக்கு அடங்காத ரிள்ளேகளை 
யும்‌, அன்று முதல்‌ எல்லா எறும்புகளும்‌ 
கடிக்க ஆரம்பித்தன. 


ந-—2 25 


தல்ல: T D DY 


இன்பம்‌ உள்ள TO, 
THAN கட்டிக்‌ கரும்பே, 
தூன்பம்‌ ஒன்றும்‌ பூரியேரம்‌ ; 
தின்‌. ப தற்கும்‌ தருவோம்‌. 1 


கரலை தன்னில்‌ எழுவேரம்‌ ; 

கடவுள்‌ பாதம்‌ தொழுவோம்‌ ; 
நூலைக்‌ கற்போரம்‌ சீராய்‌ ; 

நூண்ணெ றும்மே வாராம்‌. 2 


தந்தை சொல்லைத்‌ தன்ளேரம்‌; 

HiT or சொல்லும்‌ என்னோரம்‌ ; 
சுந்த ரச்சிற்‌ றெறும்யே, 

செய்வ தில்லை குறரம்பே. 3 


உன்னைப்‌ போலே உழைப்போம்‌ ; 
ஊக்கம்‌ கொண்டு பிழைழப்போம்‌ ; 
பொன்னின்‌ மிக்க எறும்யே, 
போக வேண்டாம்‌ திரும்யே. 4 


26 


நாராயணன்‌ 


/7ராயணன்‌ ஒருவர்‌ சொல்லையும்‌ கேட்க 
மரட்டரன்‌. அவன்‌ மிகவும்‌ பிடிவாதக்‌ 
காரன்‌. “seek சுற்றரதே !” என்பான்‌ 
அவன்‌ தரம்‌. * சுற்றினால்‌ உனக்கென்ன 2" 
என்‌. பரன்‌ நாரரயணன்‌. “அப்பா, மயக்கம்‌ 
வரும்‌,” என்பாள்‌ அவன்‌ HVS. “வந்தால்‌ 
வரட்டும்‌!” ஏன்று அத்தரணைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டே இருப்பான்‌ நாராயணன்‌. 


அவன்‌, தன்‌ தந்தையின்‌ சொல்லையும்‌ 
சிறிதும்‌ கேட்கவே மாட்டான்‌. அதனால்‌ 
அவன்‌ தந்தை மிகவும்‌ கோபம்‌ கொள்ளு 
வார்‌; அவளைப்‌ ரிரம்பினாலும்‌ அடிப்பார்‌. 
அவர்‌ ஏன்ன செய்தும்‌ அவன்‌ பிடிவாதக்கார 
னாகவே இருந்தான்‌, 


நாராயணன்‌ ஒரு நரன்‌ கேரயித்துக்‌ 
கொண்டு, நரன்‌ சரப்பிடமாட்டேன்‌ ' 
என்றுன்‌. அப்போது அவன்‌ தரம்‌ அவனை 


27 


மிகவும்‌ வேண்டி வேண்டி அழைத்தாள்‌. 
அவன்‌ தகப்பனார்‌ அவனுக்குப்‌ பலவித 
சமரதரன வார்த்தைகள்‌ சென்னார்‌. பிறகு 
கேரயித்தரர்‌; முடிவில்‌ நன்றாக அடித்தார்‌. 
அவன்‌ அப்போதும்‌ சரப்ரிடவேயில்லை. 


அவன்‌, பள்ளியில்கூட இவ்விதம்‌ 
பிடிவாதம்‌ செய்வான்‌. அதனால்‌ அவன்‌ 
அடிக்கடி ஆசிரியரிடம்‌ அடிபடுவான்‌ ; 
அல்லது பலகையின்மேல்‌ நீன்று கொண்டு 
வருந்துவான்‌. 


நாராயணன்‌ ஒரு நாள்‌ பள்ளிக்குச்‌' 
சென்று கொண்டு இருந்தான்‌. அர்போது 
அவன்‌ காலில்‌ ஒரு கண்ணாடித்‌ துண்டு 
பொத்துக்‌ கொண்டது. அதனால்‌ அவன்‌ 
சில நாட்கள்‌ வருந்தினான்‌. ஆதலரல்‌ அவன்‌ 
தன்‌ குதிகாலைத்‌ தரக்கியே நடந்தான்‌. 


சில DIO நரரரயணனுக்கு அந்த 
நேரய்‌ நீங்கிவிட்டது. ஆனால்‌ அவன்‌ அப்‌ 
போதும்‌ தன்‌ குதிகாலைத்‌ தூக்கியபடியே 
நடந்தான்‌. 


28 


அது கண்ட அவன்‌ தாய்‌ றப்பா 
அப்படி நடக்காதே '' என்றான்‌. 


அதற்கு அவன்‌, “ நடந்தால்‌ உனக்‌ 
கென்ன ?” என்றான்‌. 


அப்போது அவன்‌, ““அப்பர நீ நொண்டி 
யாகி விடுவாய்‌ '' என்றாள்‌. 


அதற்கும்‌ அவன்‌, “ஆகில்‌ உனக்‌ 
கென்ன?” என்றான்‌. 

சில மாதங்கள்‌ சென்றன. ரிறகு 
அவன்‌ AIM குணப்படுத்த அவன்‌ 
தந்தை எவ்வளவோ முயண்றுமர்‌. அவன்‌ 
கால்‌ குணமடையவே இல்லை. முடிவில்‌ 
அவன்‌ MAUD கோல்‌ கொண்டு நொண்டி 
நடக்க ஆரம்பித்தான்‌. அன்று முதல்‌ 
அவனை எல்லோரும்‌ நொண்டி நொண்டி "' 
என்றே DMP ஆரம்ரித்தரர்கள்‌. அரப்‌ 
போரது அவன்‌ மிகவும்‌ வருந்தினான்‌. 


29 


நரரரயணன்‌ பெரியவனான பிறகு 
அவனுக்கு எங்கும்‌ வேலை கிடைக்கவில்லை. 
கலியாணம்‌ செய்து கெரன்ன ஒருவரும்‌ 
பெண்‌ கெரடுக்கவில்லை. அர்மயோதுதான்‌, 
நாராயணன்‌ பிடிவாதத்தால்‌ வந்த பயனை 
உணர்ந்தான்‌. 


